APRIL/MAY 2028 


CNT30A/BNT30A/UNT30A/ — BASIC TAMIL 


Time : Three hours ்‌ Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

1. “டி” என்று முடியும்‌ சொற்கள்‌ நான்கினைக்‌ குறிப்பிடுக. 

2. “டம்‌' என முடியும்‌ சொற்களை எழுதுக. 


3. ஆய்த எழுத்து எத்தனை? அவற்றை எழுதுக. 


4. உயிர்க்குறில்‌ எழுத்துகள்‌ எத்தனை 
5. கீ*+அ:? 
6. ன்*ஒள:? 
7. ஒரெழுத்து ஒருமொழி என்பது என்ன? 
8. மூறைப்பெயர்‌ இரண்டினை எழுதுக. 
9. உடல்‌உறுப்புப்‌ பெயர்கள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 


10. வீட்டு விலங்குகள்‌ இரண்டினை எழுதுக. 


4621 


ii 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ--6%5- 95 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ) 


(ஆ) 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ) 


சிறுதொடர்கள்‌ நான்கு எழுதுக. 

(அல்லது) 
“டை” என. முடியும்‌ சொற்கள்‌ ஐந்தினைக்‌ 
குறிப்பிடுக. 
வல்லின மெய்களை எழுதுக. 

(அல்லது) 
மெல்லின மெய்களைக்‌ குறிப்பிடுக. 
இடையின மெய்களால்‌ உருவாகும்‌ எழுத்துகளை 
எழுதுக. 

(அல்லது) 
வல்லின மெய்யும்‌ உயிரும்‌ இணைந்து உருவாகும்‌ 
எழுத்துகள்‌ பற்றி எழுதுக. 
முக்கனி - விரித்து எழுதுக. 

(அல்லது) 
ஓரெழுத்து ஒருமொழி வினைச்சொற்களைக்‌ 
குறிப்பிடுக. 
நூறு வயது தருவன கவிதை தரும்‌ கருத்துகளை 
எழுதுக. 0 

(அல்லது) 
1 - 1௦ வரை எழுத்தால்‌ எழுதுக. 


2 4621 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ — (3 % 10-80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்க. 
குறில்‌ நெடில்‌ வேறுபாட்டுச்‌ சொற்கள்‌ பற்றி எழுதுக. 
உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதுக. 
ரகர - றகர ஒலிவேறுபாட்டுச்‌ சொற்களைக்‌ குறிப்பிடுக. 
ஈரெழுத்து ஒருமொழி சொற்களைப்‌ பட்டியலிடுக. 


நேர்மை தந்த பரிசு கதையை விளக்கி எழுதுக. 


3 4621 


